தமிழ்நாடு அரசு 

2022 


தமிழ் 


சி 


எண் 48 ] 


SE 


வாய்மை 


யே 


த 


வெல்லும் 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .0.80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


DTP - VI - I - T - Sup , ( 48 ) -1 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 30 , 2022 
கார்த்திகை 14 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 
பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) / ( பி ) ன்கீழ் சங்கம் கலைத்தல் மற்றும் 
138 ( 1 ) ன்கீழ் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் 
திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டம் 

எம் . எஸ் . 61. சிறுநாயக்கன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


ந.க.எண் .1469 / இ 4 / 2022 ) 

திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டத்திலுள்ள எம்.எஸ் . 61. சிறுநாயக்கன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திண்டுக்கல் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க. எண் . 1469 / இ 4 / 2022 , நாள் 31.10.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப் பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலக கூட்டுறவுச் சார்பதிவாளர் -1 ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

எம்.எஸ் . 1369. அழகுபட்டி ( ம ) பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 
( ந.க.எண் .1471 / இ 4 / 2022 ) 

திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டத்திலுள்ள எம்.எஸ் . 1369. அழகுபட்டி ( ம ) பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 / பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திண்டுக்கல் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க. எண் . 1471 / இ 4 / 2022 , நாள் 31.10.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப் பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலக கூட்டுறவுச் சார்பதிவாளர்- l ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


ஏ.டி.362.ரெங்கசாமிபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 
ரு.க. எண் . 1472 / இ 4 / 2022 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டத்திலுள்ள ஏ.டி. 362. ரெங்கசாமிபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திண்டுக்கல் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1472 / இ 4 / 2022 , நாள் 31.10.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப் பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலக கூட்டுறவுச் சார்பதிவாளர் -1 ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


[ 1 ] 


2 


எம்.எஸ் . 738. திருமயக்கவுண்டன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 
( ந.க. எண் . 1474 / இ 4 / 2022 ) 

திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டத்திலுள்ள எம்.எஸ் . 738. திருமயக்கவுண்டன்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திண்டுக்கல் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க. எண் . 1474 / இ 4 / 2022 , நாள் 31.10.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப் பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலக கூட்டுறவுச் சார்பதிவாளர் -1 ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


திண்டுக்கல் , 
2022 நவம்பர் 1 . 


எம்.எஸ் . 328. கூட்டாத்துப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 
திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டம் 


( ந.க.எண் .1524 / இ 4 / 2022 ) 

திண்டுக்கல் மாவட்டம் , வேடசந்தூர் வட்டத்திலுள்ள எம்.எஸ் . 328. கூட்டாத்துப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திண்டுக்கல் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க. எண் . 1524 / இ 4 / 2022 , நாள் 31.10.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப் பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் -1 ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

எம்.எஸ் . 550. வி . அம்மாபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 
ந.க.எண் .1525 / இ 4 / 2022 ) 

திண்டுக்கல் மாவட்டம் , வேடசந்தூர் வட்டத்திலுள்ள எம்.எஸ் . 550. வி . அம்மாபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) / பி ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திண்டுக்கல் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க. எண் . 1525 / இ 4 / 2022 , நாள் 31.10.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப் பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலக கூட்டுறவுச் சார்பதிவாளர் -1 ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


ஐ . சண்முகநதி , 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


